| TEM IRIEUEN GTA || 


லக்ஷமீநரஸிம்ஹ பஞ்சரதனம்‌ 
(1) 


க்க 
HOT HT AEATRRIETTETTEAT TTT ETA Il 


தவத்ப்ரபுஜீவப்ரியமிச்சஸி சேத்‌ நரஹரிபூஜாம்‌ 
குருஸததம்‌ 
ப்ரதிபிம்பாலங்கருதித்ருதி குசலோ பிம்பாலங்க்ருதி 
மாதநுதே! 
சேதோட்ருங்க ப்ரமஸி வ்ருதா பவமருபூமெள விரஸாயாம்‌ 
பஜ பஜ லக்ஷம்‌ நரஸிம்ஹாநக பதஸரஸிஜஐ 
மகரந்தம்‌!! 


ஹேமனதாகிய தேன்வண்டே! ரஸமேதும்‌ இல்லாத 
உலகியல்‌ பாலைவனத்தில்‌ ஏன்‌ வீணாக அலைகிறாய்‌ 2 உனது 
நாயகனுக்கு அன்பு செலுத்த விரும்பினால்‌ லக்ஷ்மி 
நரஸிம்ஹனை பூஜை செய்‌! நிழலுக்கு அழகு வேண்டுமானால்‌ 
நிஜத்திற்கு அழகை கூட்ட வேண்டுமல்லவா? உடனே நீ Lu 
லக்ஷ்மி நரஸிம்ஹனுடைய இதிரறுவடித்த ாம்ரையிலுள்ள 
மகரந்தத்தை நாடி ஸேவை செய்‌! 
(2) 
Yad Taf oT Pee em AE 
sud @ vate FrafTeaTd Fru waa | 
AYE WATE qT Vane fave 
HOT HO AENTRRIETTETTETNRT 


சக்தெள ரஜதப்ரதிமா ஜாதா கடகாத்யர்த்தஸமர்தா சேத்‌ 
து:கமயீ தே ஸம்ஸருதிரேஷா நிர்வ்ருதிதான 
நிபுணா ஸ்யாத்‌! 
சேதோ ப்ருங்க ப்ரமஸி வ்ரூதா பவமருபூமெள 
விரஸாயாம்‌ 
பஜ பஜ லக்ஷமீநரஸிம்ஹாநக பதஸரஸிஜஐ 
மகரந்தம்‌!! 
ஹேமனதாகிய தேன்வண்டே! எண்ணிப்பார்‌ - முத்துச்‌ 
சிப்பியல்லவாவெள்ளியாகத்‌ தோன்றுறெது. அது எப்படி வளை 
ஸம்ஸார மரு பூமியில்‌ அலைகிறாய்‌! ஸ்ரீ லக்ஷ்மீ நரஸிம்ஹனின்‌ 
திருவடித்தாமரையிலுள்ள மகரந்தத்தை நாடுவாயாக! 
(3) 


ஸ்கர்‌ fergie ன்‌ cf Ry yes 
GAYE HHT qT TaTE AAT fa 
tre Re | க | 
ஆகருதிஸாம்யாத்‌ சால்மலிகுஸுமே 
ஸ்கல நளினத்வப்ரம மகரோ: 
கந்தரஸாவிஹ கிமு வித்யேதே விபலம்‌ 
ப்ராம்யஸி ப்ருச விரஸேரஸ்மின்‌! 
சேதோப்ருங்க ப்ரமஸி வ்ருதா 
பவமருபூமெள விரஸாயாம்‌ 
பஜ பஜ ல க்ஷமீநரஸிம்ஹாநக 
பதஸரஸிஜமகரந்தம்‌!! 
ஹேமனதாகிய தேன்‌ வண்டே! வெளித்தோற்றத்தால்‌ 
பருத்தி மலரில்‌ ரோஜாமலர்‌ மயக்கம்‌ கொள்கிறாயே! இதில்‌ 
வாசனையே, சுவையோ இருக்கிறதா? வீணாக அலைவதால்‌ 
பயனென்ன? சம்சாரப்‌ பாலைவனத்தில்‌ வீணாக அலையாமல்‌ 
ஸ்ரீலக்ஷ்மீ நரஸிம்ஹனின்‌ திருவடித்தாமரை மகரந்தத்தை நாடிப்‌ 
போயேன்‌! 


ஸ்ரக்சநதன வனிதாதீன விஷயான 


ஸுகதான மதவா ததரவிஹரஸே, 
கந்தபலீஸதருசா நது தேம்‌ | 
போகானந்தரது: ககருத: ஸயு:! 
சேதோப்ருங்க ப்ரமஸிவருதா 
பவமருபூமெள விரஸாயாம்‌ 
பஜ பஜ லக்ஷ்மீநரஸிம்ஹாநக 
பதஸரஸிஜ மகரந்தம்‌!! 


ஏ மனமாகிய வண்டே! புஷ்பமாவை, சந்தனம்‌, 
பெண்கள்‌ முதலிய உலகியல்‌ விஷயங்களை ஸாம்‌ 
கொடுப்பவையாக நினைக்து அவற்றை மகிழ்ந்து நாடுகிறாயே, 
அவை பிரியங்கு கொடி போல்‌ முதலில்‌ சுகத்தை கொடுப்பவை 
போல்‌ இருந்து பின்‌ துன்பத்தை விளைவிக்குமே! சுவையற்ற 
ஸம்ஸாரப்‌ பாலைவனக்தில்‌ வீணாக சுற்றியலைகிறாயே! 
ஸ்றீலக்ஷ்மீநரஸிம்ஹனின்‌ திருவடித்தாமரையை நாடிவிடு! 

(5) 


௭a fe qa TE AY TYP ale Tad 
Faw EE Yepei IS TNT STATIN a FRR Ta | 


10 


தவ ஹிதமேகம்‌ வசனம்‌ வக்ஷயே சருணு 
ஸுக காமோ யதி ஸததம்‌, 
ஸ்வப்னே கருஷ்டம்‌ ஸகலம்‌ ஹி 
ம்ருஷா ஜாக்ரதி ச ஸ்மர தத்வதிதி! 
சேதோப்ருங்க ப்ரமஸி வருதா 
பவமருபூமெள விரஸாயாம்‌ 
பஜ பஜ ல்ஷம்நரஸிம்ஹாநக 
பதஸரஸிஜ மகரந்தம்‌! 


ஏ மனமாகிய வண்டே! உனக்கு நன்மை பயக்கக்‌ கூடிய 
ஒரு செய்தியைச்‌ சொல்லப்‌ போகிறேன்‌ கேள்‌. நீ எப்பொழுதும்‌ 
சுகத்தை விரும்புகறறொய்ல்லவா? ஸ்வப்னத்தில்‌ கண்டதெல்லாம்‌ 
பொய்‌ என்பது தெரியுமே. அதுபோல்‌ ஜாக்ரத்‌ அவஸ்தையிலும்‌ 
காணும்‌ காட்சிகள்‌ பொய்யானவையே. விரஸமான ஸம்‌ 
ஸாரமாகிய பாலைவனத்தில்‌ திரிந்தது போதும்‌, ஸ்றீலக்ஷ்மீ 
நரஸிம்ஹனது திருவடித்தாமரையை நாடி மகிழ்வாயே! 


லக்ஷ்மீநரஸிம்ஹ பஞ்சரத்னம்‌ முற்றிற்று 


